© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2024 [Price: Rs. 5.60 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


No. 38] CHENNAI, WEDNESDAY, SEPTEMBER 18, 2024 
Purattasi 2, Kurothi, Thiruvalluvar Aandu—2055 


Part ll—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 
Pages. Pages. 
COMMERCIAL TAXES AND தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
REGISTRATION DEPARTMENT மேம்பாட்டுத்‌ துறை 
Indian Stamp Act.—Provisions for the Labour Courts for Adjudication .. . 4 550-555 
consolidation of duty chargeable in respect 
of issue of Insurance policies by the LAW DEPARTMENT 


Cholamandalam Ms General Insurance 


Sompeny பியா ௮ல்‌ Tamil Nadu Dr. Ambedkar Law University, 


Amendments to Notification —.. MS, ae 546 Act—Nomination of member to the 
ல்‌ ்‌ ்‌ Syndicate of the Tamil Nadu Dr. Ambedkar 
பாரதி வயு டை (பதிவு elem 0) Eee) Law University Chennai for certain period 556 
என்ற சங்கத்தினை நிர்வகிக்க, தனி 
அலுவலர்‌ (Special officer) நியமனம்‌ பல்லு TOURISM, CULTURE AND RELIGIOUS 
பற்றிய அறிவிக்கை. ... ன 546 ENDOWMENTS DEPARTMENT 


HIGHER EDUCATION DEPARTMENT 

Tamil Nadu Ancient and Historical Monuments 
and Archaeological Sites and Remains 
Act.—Archaeology - Announcement - 2024- 
2025 - Sculpture Well at Punjai Uthukkuli 

HOME DEPARTMENT Village, Uthukkuli Taluk, Tiruppur District 556-557 


Thiruvalluvar University Act——Nomination of 
a Member to the Syndicate of Thiruvalluvar 
University for certain period .. _ bs 546 


Tamil Nadu Protection of Interests of Depositors 
(in Financial Establishments) Act.— 
Messrs Sarva Itech Solutionz Limited, 
Coimbatore, etc. 2 of ue க 546-549 


D.T.P.—ll-2 (38)—1 [545] 


546 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part IlI—Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 
DEPARTMENT 


Provisions for the consolidation of duty chargeable 
in respect of issue of Insurance policies by the 
Cholamandalam Ms General Insurance Company 
Limited, Chennai under the Indian Stamp Act. 


Amendments to Notification 


[G.O. (RQ) No. 526, Commercial Taxes and Registration (J1), 
2nd September 2024, ஆவணி 17, குரோதி, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


No. II(2)/CTR/874/2024.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 
of Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899), the 
Governor of Tamil Nadu hereby makes the following 
amendments to the Notification No.II(2)/CTR/506/2024 
published in page 302 of Part-ll-Section 2 of the 
Tamil Nadu Government Gazette No.26, dated 26.06.2024. 


AMENDMENTS 


(a) For the expression “15th Aug 2024” appearing in 
the said notification, the expression “15th Dec 2024” 
shall be substituted. 


(b) For the expression “Rs.2,40,00,000/- (Rupees Two 
Crore and Forty Lakh only)” appearing in the said 
notification, the expression “Rs.3,20,00,000/- (Rupees 
Three Crore and Twenty Lakh only)” shall be substituted. 


M.K. PUSHPALATHA, 
Deputy Secretary to Government. 

1975 ஆம்‌ ஆண்டைய தமிழ்நாடு சங்கங்கள்‌ பதிவுச்‌ சட்டம்‌ 

பிரிவு 34& ன்‌ கீழ்‌ (பதிவு எண்‌.176/1988) "பாரதி கல்வி 

நிலையம்‌" என்ற சங்கத்தினை நிர்வகிக்க, சங்கத்திற்கு 

தேர்தல்‌ நடத்தி புதிய நிர்வாகக்‌ குழுவினை தேர்வு செய்ய 

தனி அலுவலர்‌ (special officer) நியமனம்‌ செய்தல்‌ பற்றிய 

அறிவிக்கை. 


[அரசாணை (ig) எண்‌. 232, வணிகவரி மற்றும்‌ பதிவு 
(எம்‌.நித்‌ துறை, 1 ஆகஸ்ட்‌ 2024, ஆடி 16, குரோதி, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 

11௦.11(2)/1ங/675/2024.--1975-ஆம்‌ ஆண்டைய தமிழ்நாடு 
சங்கங்கள்‌ பதிவுச்‌ சட்டம்‌ (தமிழ்நாடு சட்டம்‌ 1975-ல்‌ 27) பிரிவு 
34-A உட்பிரிவு ()-ன்‌ கீழ்‌ வழங்கப்பட்ட அதிகாரங்களைக்‌ 
கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ திருமதி.?.கல்பனா, 
மாவட்டப்பதிவாளர்‌ (தணிக்கை), சேலம்‌ (கிழக்கு) என்பவரை 
“பாரதி கல்வி நிலையம்‌” (பதிவு எண்‌.176/1988) என்ற 
சங்கத்தின்‌ விவகாரங்களை நிர்வகிக்க 01.08.2024 முதல்‌ ஒரு 
வருட காலத்திற்கு தனி அலுவலராக நியமிக்கிறார்‌. 

பிரஜேந்திர நவநீத்‌, 


அரசு முதன்மைச்‌ செயலாளர்‌. 


HIGHER EDUCATION DEPARTMENT 


Nomination of a member to the Syndicate of 
Thiruvalluvar University for certain period under the 
Thiruvalluvar University Act, 2002. 


[G.O. (D) No. 206, Higher Education (K2), 2nd September 
2024, ஆவணி 17, குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


No. II(2)/HE/876/2024.—Under Section 23 0) (6) of 
the Thiruvalluvar University Act, 2002 the Hon’ble Governor- 
Chancellor hereby nominates Dr. P. Vinayagamoorthy, 
Director Human Resource Development Centre (HRD) 
as a member of the syndicate of Thirvalluvar University 
for a period of three years with effect from 20.07.2024. 


PRADEEP YADAV, 
Additional Chief Secretary to Government. 


HOME DEPARTMENT 


Notifications under the Tamil Nadu Protection of 
Interests of Depositors 
(in Financial Establishments) Act 


Messrs Sarva Itech Solutionz Limited, 
Coimbatore District 


No. 1I(2)/HE/877/2024.— 


[Tamil Nadu Protection of Interests of Depositors 
(in Financial Establishments) Act, 1997 (Tamil Nadu 
Act 44 of 1997) - Messrs Sarva Itech Solutionz 
Limited, Coimbatore District - Default in return of 
deposits by the Financial Establishment - Ad-interim 
order attaching the movable property of the said 
financial establishment under Section 3 of the said 
act Orders - Issued.] 


The following Government Order is published:- 


[G.O. (D) No. 994, Home (Police - XIX,) 
19th August 2024, ஆவணி 3, குரோதி, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


READ:- 
From the additional Director General of 
Police, Economic Offences Wing, Chennai letter 


Re.No.C1/EOW/14214/2024, dated 23.04.2024. 


ORDER:- No. 994, Home (Police-XIX), dated 
19th August 2024. 


WHEREAS, complaints have been received from a 
number of depositors that Messrs Sarva Itech Solutionz 
Limited, Coimbatore District, a financial establishment, 
has defaulted the return of deposits made by the 
depositors after maturity; 


AND WHEREAS, the Government are satisfied that 
the said financial establishment is not likely to return the 
deposits to the depositors and hence, the Government 
have to protect the interests of such depositors; 


Sep. 18, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


547 


AND WHEREAS, the movable property specified 
in the Schedule to this Order is alleged to have been 
procured by the said financial establishment from and 
out of the deposits collected from the depositors; 


NOW, THEREFORE, in exercise of the powers 
conferred by Section 3 of the Tamil Nadu Protection 
of Interests of Depositors (in Financial Establishments) 
Act, 1997 (Tamil Nadu Act 44 of 1997), the Governor of 
Tamil Nadu hereby makes an ad-interim order attaching 
the movable property in the name of the accused 
No.2 R.Ridhuvarnan, S/o.Rajagopal, Proprietor of the 
defaulted financial establishment Messrs Sarva Itech 
Solutionz Limited, functioned at 6th Floor, May Flower 
Valancia, Nava India, Avinashi Road, Coimbatore, as 
specified in the Schedule to this Order, and transfers the 
control over the said movable property to the Competent 


Authority, namely, the Competent Authority and District 
Revenue Officer, Coimbatore District appointed under 
the said Act. 


2. The Competent Authority and District Revenue 
Officer, Coimbatore District is requested to pursue 
further action in accordance with the procedure laid 
down in sub-sections (3) and (4) of Section 4 of the 
said Act and also the formalities prescribed in the 
Tamil Nadu Protection of Interests of Depositors (in 
Financial Establishments) Rules, 1997. 


3. The Special Public Prosecutor, Special Court 
for the Tamil Nadu Protection of Interests of Depositors 
(in Financial Establishments) Act, 1997,Coimbatore is 
requested to render necessary assistance to the Competent 
Authority and District Revenue Officer, Coimbatore 
District in filing the application before the Special Court 
constituted under the said Act. 


THE SCHEDULE 


Details of movable property 


Serial Name and address of the Details of property Value of the property 
Number owner of the property (in Rupees) 


R.Ridhuvarnan (A2), 

S/o. Rajagopal, 

Door No.30, 

TN Chinnasamy Avenue, 


Giriamman Kovil Street, 
Peelamedu, 
Coimbatore. 


Four Wheeler Benz 
Car 


Registration Number: 
TN 41 AA 6363 


Engine Number: 
64681130345875 


20,00,000/- 


Chassis Number: 


Now at 23-25, Pudur 
Main Road, Peelamedu 
Pudur Coimbatore. 


WDD2040086L022311 


Messrs Sri Selvaganapathi Auto Finance, 
Theni District 


No. 1I(2)/HO/878/2024.— 


[Tamil Nadu Protection of Interest of Depositors 
(in Financial Establishment) Act, 1997 (Tamil Nadu 
Act 44 of 1997) - Messrs Sri Selvaganapathi Auto 
Finance, Theni District - Default in return of Deposits 
by the Financial Establishment - Ad-interim order 
attaching the immovable property of the said 
financeial establishment under section 3 of the said 
Act - Orders -Issued.] 


The following Government Order is published:- 


[G.O. (3D) No. 74, Home (Police - XIX,) 20th August 2024, 
ஆவணி 4, குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


READ:- 
From the Director General of Police, Head 
of Police Force, Tamil Nadu, Chennai letter 


Re.No.6221893/Crime 3(1)/2023, dated 21.12.2023 and 
30.05.2024. 


ORDER:- No. 74, Home (Police - XIX), dated 
20th August 2024 


WHEREAS, complaints have been received from 
a number of depositors that Messrs Sri Selvaganapathi 
Auto Finance, Theni District, a financial establishment, 
has defaulted the return of deposits made by the 
depositors after maturity; 


AND WHEREAS, the Government are satisfied that 
the said financlal establishment is not likely to return the 
deposits to the depositors and hence, the Government 
have to protect the interests of such depositors; 


548 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


AND WHEREAS, since, no other movable and 
immovable properties procured from and out of the 
deposits collected are available for attachment and to 
repay the deposits to the depositors, it is proposed 
to attach the immovable properties of accused No.1 
of the said financial establishment viz., Thiru.Selvaraj, 
S/o. Subbaiah Pillai specified in the Schedule to this 
Order, which was purchased and partitioned prior to 
the commencement of business of the said financial 
establishment; 


NOW, THEREFORE, in exercise of the powers 
conferred by Section 3 of the Tamil Nadu Protection of 
Interests of Depositors (in Financial Establishments) 
Act, 1997 (Tamil Nadu Act 44 of 1997), the Governor of 
Tamil Nadu hereby makes an ad-interim order attaching 
the immovable property in the name of the accused No.1 
Selvaraj, S/o.Subbaiah Pillai in connection with the defaulted 
financial establishment Messrs Sri Selvaganapathi Auto 
Finance, Theni District, functioned at Door No.43, LF Road, 


Cumbum Town, Theni District, as specified in the Schedule 
to the Order and transfers the control over the said 
immovable property to the Competent Authority, namely, 
the Competent Authority and District Revenue Officer, 
Theni District appointed under the said Act. 


2. The Competent Authority and District Revenue 
Officer, Theni District is requested to pursue further action 
in accordance with the procedure laid down in sub-sections 
(3) and (4) of section 4 of the said Act and also the formalities 
prescribed in the Tamil Nadu Protection of Interests of 
Depositors (in Financial Establishments) Rules, 1997. 


3. The Special Public Prosecutor, Special Court 
for the Tamil Nadu Protection of Interests of Depositors 
(in Financial Establishments) Act, 1997, Madurai is 
requested to render necessary assistance to the Competent 
Authority and District Revenue Officer, Theni District in filing 
the application before the Special Court constituted under 
the said Act. 


THE SCHEDULE 


Details of immovable properties 


Name and address 
of the owner of the 


property 


Serial 
Number 


Location of the 
property 


Ward No.15, 
Vaikkal Street, 


Selvaraj (A1), 


S/o.Subbaiah Pillai, 
Door No. 28A/15W, 
Vaikkal Street, 
Kamaiyagaoundanpatti, 
Uthamapalayam Taluk, 
Theni District. 


Village, 


Theni District. 


Kamaiyagaoundanpatti 


Uthamapalayam Taluk, 


Details of the property Extent of | Value of the 
Property | property (in 


Document Survey 
Number and Number 


Guideline 
Value of 
the Land — 
8,77,800/- 
Value of the 
Building — 
52,37,409/- 


2629/2003, 

Date Schedule 

28.08.2003, A 
Property 

Cumbum Sub 

- Registrar 

Office. 


pf Tota 415209] 


Messrs N. S. Agro Emu Farms and Hatchery, 
Erode District 


No. 1I(2)/HO/879/2024.— 


[Tamil Nadu Protection of Interest of Depositors 
(in Financial Establishment) Act, 1997 (Tamil Nadu 
Act 44 of 1997) - Messrs N. S. Agro Emu Farms 
and Hatchery, Erode District - Default in return of 
deposits - Ad-interim order attaching the immovable 
properties of the said financial establishment under 
Section 3 of the Act - Orders -Issued.] 


The following Government Order is published:- 
[G.O. (4D) No. 49, Home (Police - XIX,) 19th August 2024, 
ஆவணி 3, குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 
READ:- 


1. G.O. Ms. No. 704, Home (Police XIX) Department, 
dated 21.09.2012, 


2. G.O. Ms. No. 710, Home (Police XIX) Department, 
dated 21.09.2012, 


3. G.O. Ms. No. 177, Home (Police XIX) Department, 
dated 19.03.2013. 


4. From the Additional Director General of Police, 
Economic Offences Wing, Chennai _ letter 
Rc.No. C1/EOW/8395/2023, datede 01.07.2023. 


ORDER:- No, 49, Home (Police-XIX), dated 
19th August 2024. 


WHEREAS, complaints have been received from a 
number of depositors that Messrs N.S Agro Emu Farms 
and Hatchery Erode District, a financial establishment, has 
defaulted the return of deposits made by the depositors 
after maturity; 


AND WHEREAS, the Government are satisfied that 
the said financial establishment is not likely to return the 
deposits to the depositors and hence, the Government 
have to protect the interests of such depositors; 


AND WHEREAS, in addition to the movable and 
immovable properties ad-interimly attached in the 
Government Orders first, second and third read above, 
the immovable properties specified in the Schedule 1௦ 
this Order also are alleged to have been procured by the 


Sep. 18, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


549 


said financial establishment from and out of the deposits 
collected from the depositors; 


NOW, THEREFORE, in exercise of the powers 
conferred by Section 3 of the Tamil Nadu Protection of 
Interests of Depositors (in Financial Establishments) 
Act, 1997, (Tamil Nadu Act 44 of 1997), the Governor of 
Tamil Nadu hereby makes an ad-interim order attaching 
the immovable properties of the defaulted financial 
establishment, namely, Messrs N.S Agro Emu Farms and 
Hatchery Erode, functioned at Door No.57, Naryampallam, 
Kaveripalayam (south), Siruvalur, Gopichettipalayam, 
Erode District, as specified in the Schedule to this Order and 
transfers the control over the said immovable properties to 
the Competent Authority, namely, the Competent Authority 
and District Revenue Officer, Erode District appointed 
under the said Act. 


2. The Competent Authority and District Revenue 
Officer, Erode District is requested to pursue further 
action in accordance with the procedure laid down in 
sub-sections (3) and (4) of Section 4 of the said Act and 
also the formalities prescribed in the Tamil Nadu Protection 
of Interests of Depositors (in Financial Establishments) 
Rules, 1997. 


3. The Special Public Prosecutor, Special Court for the 
Tamil Nadu Protection of Interests of Depositors (in Financial 
Establishments) Act, 1997, Coimbatore is requested to 
render necessary assistance to the Competent Authority 
and District Revenue Officer, Erode District in filing the 
application before the Special Court constituted under the 
said Act. 


THE SCHEDULE 
Details of immovable properties 


Location 
of the 
Property 


Name and address 
of the owner of the 


property 


Serial 
Number 


Description of the property 


Survey Number and | Extent of 
Document Number property 


Value (in 
Rupees) 


Total Value (in 
Rupees) 


1. 


K.Natarajan(late) 
A6), S/o. Karuppana 
Gounder, Door 
No.57, Ayyanthottam, 
Nariyampalaiyam, 
Kaveripalayam, 
Siruvalur Village, 
Gopichettipalayam, 
Erode. 

Legal heirs of late 
Natarajan (A6), 

(1) Suresh, 

S/o. Natarajan Door 
No.57, Kaveripalayam 
South Ayyanthottam, 
Siruvalur Village, 
Gobichettipalayam 
Erode District. 


(2) Sugandiradevi, 
W/o.Natarajan, Door 
No.57, Kaveripalayam 
South Ayyanthottam, 
Siruvalur Village. 
Gobichettipalayam, 
Erode District. 


(3)Sangeetha, 
D/o.Natarajan, 
W/o.Elango, 

Door No.11/167, 
Goundampalayam, 
Morattupalayam, 
Uthukuli, 

Tiruppur District. 


286/5. 


Siruvalur 


village. 288/10. 


Sub Registrar Office }21 Cent 


Thingalur, 


1719/2011 


287/6, 
287/7, 
287/6, 


288/10. 


Sub Registrar Office | 3.65% 
Thingalur, Erode 
District. Document 
Number 1050/2006 
dated: 01.11.2006 
Survey Nos. 286/2, 
286/3,286/4 and 


Sub Registrar Office 
Thingalur, Erode 
District. Document 
Number 1559/2011 
dated 15.06.2011 
Survey Nos. 287/5, 
287/6,287/7, 

288/8, 288/9 and 


Erode District. 
Document Number 


dated: 27.06.2011 
Survey Nos. 287/5, 


288/9 and 


Guideline value 
of the Land- 
36,73,275/ - 

Building value- 

2,04,151/- 


Guideline value 9,86,876/- 
of the Land 
2,46 ,560/- 
Building Value- 
7,40,316/- 


38,77 ,426/- 
Acre land 
with Building 


1.64 
Acre 
Land - 
with 
Building 


of the Land - 


Guideline value 45,600/- 
45,600/- 


DHEERAJ KUMAR, 
Additional Chief Secretary to Government 


550 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை 
Disputes between Workmen and Managements 
referred to Labour Courts for Adjudications 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்‌ கும்மு லிட்‌., 
புதுக்கோட்டை 


[அரசாணை (ig) எண்‌. 564, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டுத்‌ துறை, 7 ஆகஸ்ட்‌ 2024, ஆடி 22, குரோதி, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


11௦.1 (2)/ட/50/860/2024.--நிர்வாகம்‌ தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்து கழகம்‌ (கும்ப) லிட்‌., புதுக்கோட்டை என்ற 
நிர்வாகத்திற்கும்‌, அரவிந்த்‌ கெஜ்ரிவால்‌ 111510 தொழிலாளர்‌ 
நல சங்கம்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று கருதுவதாலும்‌; அரசு இத்தொழிற்தகராறை 
பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருச்சி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌: 1947-ஆம்‌ ஆண்டு 
தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV / 1947) 10 
(1) (6 பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருச்சி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 

திரு.5.பழனியப்பன்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌. 12 DRO42) 
என்பவருக்கு அவரது சம்பளத்தில்‌ ரூ.300/-ஐ பிடித்தம்‌ செய்து 
நிர்வாகம்‌ பிறப்பித்த ஆணை எண்‌. தஅபோக)கும்ப/புது/டி எஸ்‌/ 
ஏ3/0472/17, 15.05.2017 நாளிட்ட உத்தரவை முழுமையாக 
ரத்து செய்து, மனுதாரரின்‌ சம்பளத்தில்‌ பிடித்தம்‌ செய்யப்பட்ட 
ரூ.300/-ஐ வட்டியுடன்‌ திருப்பி தர வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ 
பாதிக்கப்பட்ட நபருக்கு கிடைக்க கூடிய நிவாரணம்‌ என்ன? 
இது சம்பந்தமாக உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
திருச்சி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


[அரசாணை (ig) எண்‌. 567, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டுத்‌ துறை, 7 ஆகஸ்ட்‌ 2024, ஆடி 22, குரோதி, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


No.II(2)/LWSD/881/2024.— நிர்வாகம்‌ தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்து கழகம்‌ (கும்ப) லிட்‌., புதுக்கோட்டை என்ற 
நிர்வாகத்திற்கும்‌, அரவிந்த்‌ கெஜ்ரிவால்‌ 111510 தொழிலாளர்‌ 
நல சங்கம்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 
பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருச்சி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌: 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ முத்திய சட்டம்‌ XIV / 1947) 10 (0 (9 
பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌. மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருச்சி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 

திரு.5.பழனியப்பன்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌. 12 0௩௦42 
என்பவருக்கு அவரது சம்பளத்தில்‌ ரூ.437/-ஐ பிடித்தம்‌ செய்து 
நிர்வாகம்‌ பிறப்பித்த ஆணை எண்‌. தஅபோககும்ப/புது/டிஎஸ்‌/ 
ஏ3/2347/17, 15.05.2018 நாளிட்ட உத்தரவை முழுமையாக ரத்து 
செய்தும்‌, மனுதாரரிடம்‌ பிடித்தம்‌ செய்த ரூ.437/-ஐ திருப்பி 
தர வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ 
தானா? ஆம்‌ எனில்‌ பாதிக்கப்பட்ட நபருக்கு கிடைக்க கூடிய 
நிவாரணம்‌ என்ன? இது சம்பந்தமாக உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
1028) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
திருச்சி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


[அரசாணை (ig) எண்‌. 569, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு(ரி2த்‌ துறை, 7 ஆகஸ்ட்‌ 2024, ஆடி 22, குரோதி, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


No.1I(2)/LWSD/882/2024.— supa) அரசு போக்குவரத்து 
கழகம்‌, புதுக்கோட்டை என்ற நிர்வாகத்திற்கு எதிராக அரவிந்த்‌ 
கெஜ்ரிவால்‌ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்‌ தொழிலாளர்‌ 
நல சங்கம்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 
பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருச்சி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌: 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ முத்திய சட்டம்‌ XIV / 1947) 10 (0 (6 
பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌. மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருச்சி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


திரு. € சுப்ரமணியன்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌. 130632 
என்பவருக்கு நிர்வாகம்‌ பிறப்பித்த ஆணை எண்‌, தஅபோக 
/ கும்ப / புது / டிஎஸ்‌/ ஏ3/2744/15, 21.12.2015 நாளிட்ட 
உத்தரவின்படி அவரது ஊதிய உயர்வை திரண்ட பயனுடன்‌ 
இரண்டு வருட காலத்திற்கு தள்ளி வைத்த தண்டனையை 
ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ பாதிக்கப்பட்ட நபருக்கு கிடைக்க 
கூடிய நிவாரணம்‌ என்ன? இது சம்பந்தமாக உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
1028) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
திருச்சி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்‌ (கும்ப) லிட்‌., 
திருச்சி மண்டலம்‌, திருச்சி 


[அரசாணை (ig) எண்‌. 568, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு(ரி2த்‌ துறை, 7 ஆகஸ்ட்‌ 2024, ஆடி 22, குரோதி, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 

11௦.11(2)///5ட/683/2024.-- நிர்வாகம்‌ தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்து கழகம்‌ (கும்ப) லிட்‌. திருச்சி மண்டலம்‌, 
திருச்சி என்ற நிர்வாகத்திற்கும்‌, தொழிலாளர்‌ சட்ட உரிமைகள்‌ 


Sep. 18, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


551 


தொழிற்சங்கம்‌, தேனி என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருச்சி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌: 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ XIV / 1947) 10 0) (9 பிரிவிலும்‌, 10 (1) (0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌. மேற்சொன்ன 
தொழிற்தகராறு, திருச்சி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 
திரு.?.ரவி, ஒட்டுநர்‌ பணி எண்‌. 01DRO06/15385) 
என்பவருக்கு 17.04.2019 மற்றும்‌ 18.04.2019 ஆகிய 2 


நாட்களுக்கு ஆப்சன்ட்‌ போட்டு சம்பள இழப்பு ஏற்படுத்தியுள்ள 
நாட்களை பணி நாட்களாக கருதி ஊதியம்‌ வழங்க வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ 
எனில்‌ பாதிக்கப்பட்ட நபருக்கு கிடைக்க கூடிய நிவாரணம்‌ 
என்ன? இது சம்பந்தமாக உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
திருச்சி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


அரசு விரைவு போக்குவரத்து கழகம்‌ லிமிடெட்‌., சென்னை 


[அரசாணை (ig) என்‌. 611, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு(ிரித்‌ துறை, 22 ஆகஸ்ட்‌ 2024, ஆவணி 6, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


11௦.11(2)/ட்‌/4/50/684/2024.--தமிழ்நாடு அரசு விரைவு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ லிமிடெட்‌. சென்னை என்ற 
நிர்வாகத்திற்கும்‌, அரசு விரைவு போக்குவரத்துக்‌ கழக 
ஏஜடியுசி தொழிலாளர்கள்‌ சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌: 1947 ஆம்‌ ஆண்டு 
தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV / 1947) 
10 (1) (9 பிரிவிலும்‌, 10 (1 (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌. மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு.1ரி.குமரேசன்‌, ஒட்டுநர்‌ உடன்‌ நடத்துநர்‌ 
(கணினி எண்‌. O7DVO013) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ 
அலுவலக உத்தரவு எண்‌.794775/டிஎல்‌2/அ.வி.போ.க./2020, 
நாள்‌ 31.03.2023-ன்படி ஊதிய உயர்வினை ஒரு 
வருடத்திற்கு தொடர்விளைவுகளில்லாமல்‌ தள்ளி வைத்த 
தண்டனையை ரத்து செய்து உரிய பணப்பலன்களை 
வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 1023 “பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


[அரசாணை (ig) எண்‌. 621, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு(ரி)த்‌ துறை, 23 ஆகஸ்ட்‌ 2024, ஆவணி 7, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


No.1I(2)/LWSD/885/2024.— 976 விரைவு போக்குவரத்து 
கழகம்‌ லிமிடெட்‌., சென்னை என்ற நிர்வாகத்திற்கும்‌, அரசு 
விரைவு போக்குவரத்துக்‌ கழக ஏஜடியுசி தொழிலாளர்கள்‌ 
சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌: 
1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
முத்திய சட்டம்‌ XIV / 1947) 10 ௫ ( பிரிவிலும்‌, 
10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌. 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


மனுதாரர்‌ திரு.1/.குமரேசன்‌, ஒட்டுநர்‌ உடன்‌ நடத்துநர்‌ 
(கணினி எண்‌. 9Y7DVO013) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ 
அலுவலக உத்தரவு எண்‌.114115/டிஎல்‌2/அ.வி.போ.க./2020, 
நாள்‌ 27.07.2023-ன்படி ஊதிய உயர்வினை மூன்று 
மாதத்திற்கு தொடர்விளைவுகளுடன்‌ தள்ளி வைத்த 
தண்டனையை ரத்து செய்து உரிய பணப்பலன்களை 
வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 107A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திலி) லிமிடெட்‌, 
திருநெல்வேலி 


[அரசாணை (ig) எண்‌. 613, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
CHOLLI MMS துறை, 22 ஆகஸ்ட்‌ 2024, அவனா! 6, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


11௦.11(2)/ப//5ட/886/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (திலி) லிமிடெட்‌, திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும்‌ 
பொதுச்‌ செயலாளர்‌, அரசு போக்குவரத்து ஒட்டுநர்‌ 
நடத்துநர்‌ தொழில்நுட்ப பணியாளர்‌ தொழிற்சங்கம்‌, கோவை 
மாவட்டம்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 
பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ 
ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 
XIV / 1947) 10 (1) (9) பிரிவிலும்‌, 10 (0 (6) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


மனுதாரர்‌ திரு. P. ஆறுமுகச்சாமி, ஒட்டுநர்‌ (பணி எண்‌. 
1102110043 (12074) என்பவருக்கு 01.09.1989-ம்‌ வருட ஊதிய 
ஒப்பந்த ஷரத்து எண்‌. 16-ல்‌ ஒப்புக்கொண்டுள்ளதற்கிணங்க 


552 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part IlI—Sec. 2 


17.06.2022 அன்று பணியின்‌ போது Line Sick ஆனதற்கு 
வருகைப்‌ பதிவு வழங்காமல்‌ தற்செயல்விடுப்பு அனுமதித்ததை 
பணி நாளாக கருதி சம்பளம்‌ வழங்க வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


மேலும்‌, 1947 
சட்டத்தின்‌ 10 (2A) 


[அரசாணை (ig) எண்‌. 675, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு(ிரித்‌ துறை, 22 ஆகஸ்ட்‌ 2024, ஆவணி 6, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


11௦.11(2)/ப7/50/881/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (திலி) லிமிடெட்‌, திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும்‌ 
அரசு போக்குவரத்து ஒட்டுநர்‌ நடத்துநர்‌ தொழில்நுட்ப 
பணியாளர்‌ தொழிற்சங்கம்‌, கோவை மாவட்டம்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV / 1947 10 ( 
(9 பிரிவிலும்‌, 10 (1) (0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 
மனுதாரர்‌ திரு.&.ஜெயசிங்‌, நடத்துநர்‌ பணி எண்‌. 
T1C070118 (9118) என்பவருக்கு 20.05.2023 முதல்‌ 


28.05.2023 வரையிலான 9 நாட்களுக்கு ஆப்சென்ட்‌ குறியீடு 
செய்து சம்பள இழப்பு ஏற்படுத்தியதை ரத்து செய்து மேற்படி 
தினங்களை மருத்துவ விடுப்பாக அனுமதித்து பிடித்தம்‌ 
செய்யப்பட்ட சம்பளத்தை திரும்ப வழங்க வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


மேலும்‌, 1947 
சட்டத்தின்‌ 10 (2A) 


[அரசாணை (ig) எண்‌. 619, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு(ரிரித்‌ துறை, 23 ஆகஸ்ட்‌ 2024, ஆவணி 7, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


11௦.11(2)//4/50/686/2024.--தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திலி) லிமிடெட்‌, திருநெல்வேலி என்ற 
நிர்வாகத்திற்கும்‌ நெல்லை சிதம்பரனார்‌ குமரி மாவட்ட அரசு 
போக்குவரத்து எம்ப்ளாயீஸ்‌ யூனியன்‌, திருநெல்வேலி என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV / 1947) 10 (1) 
(9 பிரிவிலும்‌, 10 (1 (0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 


வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


மனுதாரர்‌ திரு.டீ.மாரி, ஒட்டுநர்‌ (பணி எண்‌.8943) 
என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ அலுவலக ஆணை எண்‌. டி13080/ 
௪07/ஒநபி/த.அ.போ.க./திலி/2019, நாள்‌.13.09.2022-ன்படி 
வருடாந்திர ஊதிய உயர்வை அதன்‌ திரண்ட பயனின்றி ஒரு 
வருடத்திற்கு நிறுத்தி வைத்து வழங்கப்பட்ட தண்டனையை 
ரத்து செய்து உத்தரவிடவும்‌, தற்காலிக வேலை நீக்க நாட்களை 
தகுதிவாய்ந்த விடுப்பாக வரைமுறைப்படுத்தியிருப்பதை கழக 
நிலையாணை விதிகளுக்குட்பட்டு பணி நாட்களாக வழங்கிட 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 
ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


மேலும்‌, 1947 
சட்டத்தின்‌ 10 (2A) 


[அரசாணை (ig) எண்‌. 620, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு(ரி)த்‌ துறை, 23 ஆகஸ்ட்‌ 2024, ஆவணி 7, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


11௦.11(2)/ட/50/869/2024.--தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திலி) லிமிடெட்‌, திருநெல்வேலி 
என்ற நிர்வாகத்திற்கும்‌ நெல்லை மாவட்ட போக்குவரத்துத்‌ 
தொழிலாளர்‌ சங்கம்‌ (சி.ஐ.டி.யு திருநெல்வேலி என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV / 1947) 10 (1) 
(9 பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. |.மாரியப்பன்‌, நடத்துநர்‌ (பணி எண்‌.9344 
என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ அலுவலக ஆணை எண்‌. டி8090/ 
ச7/ஓநபி/த.நா.அ.போ.க/திலி/ 12-2, நாள்‌. 04.03.2015- 
ன்படி வருடாந்திர ஊதிய உயர்வை அதன்‌ திரண்ட 
பயனுடன்‌ 18 மாதங்களுக்கு நிறுத்தி வைத்து வழங்கப்பட்ட 
தண்டனையை ரத்து செய்து உத்தரவிடவும்‌, தற்காலிக 
வேலை நீக்க நாட்களான 30 நாட்களை தகுதிவாய்ந்த 
விடுப்பாக வரைமுறைப்படுத்தியிருப்பதை கழக நிலையாணை 
விதிகளுக்குட்பட்டு பணி நாட்களாக வழங்கிட வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10 (2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


Sep. 18, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


553 


[அரசாணை (ig) எண்‌. 623, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
CHOLLI MMS துறை, 23 ஆகஸ்ட்‌ 2024, ஆவனாி 7, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


11௦.11(2)/ட4/5ட/690/2024.--தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திலி) லிமிடெட்‌, திருநெல்வேலி என்ற 
நிர்வாகத்திற்கும்‌ பொதுச்‌ செயலாளர்‌, அரசு போக்குவரத்து 
ஒட்டுநர்‌ நடத்துநர்‌ தொழில்நுட்ப பணியாளர்‌ தொழிற்சங்கம்‌, 
கோவை மாவட்டம்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ XIV / 1947) 10 (1) (9 பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


மனுதாரர்‌ திரு.1.சுரேஷ்பாண்டியன்‌, ஒட்டுநர்‌, (பணி எண்‌. 
1710160120 (13080)) என்பவர்‌ 17.01.2022 அன்று முழுநேர பணி 
செய்ததற்கு மறுநாள்‌ 18.01.2022 அன்று பணிஓய்வு நாளாக 
கருதி சம்பளம்‌ வழங்காமல்‌ ஈட்டிய விடுப்பில்‌ இருந்து ஒருநாள்‌ 
கழிக்கப்பட்டுள்ளதை ரத்து செய்யவும்‌, 24.01.2022, 26.01.2022, 
29.01.2022, 31.01.2022 மற்றும்‌ 02.02.2022 ஆகிய தேதிகளில்‌ 
முழுநேரப்‌ பணிபுரிந்துள்ள நிலையில்‌ மேற்படி தினங்களுக்கு 
மறுநாள்‌ முறையே 25.01.2022, 27.01.2022, 30.01.2022, 
01.02.2022 பற்றும்‌ 03.02.2022 ஆகிய ஐந்து தினங்களுக்கு 
தற்செயல்விடுப்பு குறியீடு செய்ததை ரத்து செய்து 
பணிஒய்வு நாளாக வருகைப்‌ பதிவு செய்யவும்‌, மேற்படி ஆறு 
தினங்களுக்கான சம்பளம்‌ ரூ.5,834.52/-ஐ வழங்க வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


[அரசாணை (ig) எண்‌, 637, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு(ரிரித்‌ துறை, 27 ஆகஸ்ட்‌ 2024, ஆவணி 7] 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


No.II(2)/LWSD/891/2024.— sifiper®) அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (திலி) லிமிடெட்‌, திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும்‌ 
பொதுச்‌ செயலாளர்‌, நெல்லை சிதம்பரனார்‌ குமரி மாவட்ட 
அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ்‌ யூனியன்‌, திருநெல்வேலி 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 
பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ 
ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 
XIV / 1947) 10 0 0 பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


திரு. 6. சுடர்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌.10242) என்பவருக்கு 
நிர்வாகத்தின்‌ அலுவலக ஆணை எண்‌, டி8314/௪07/ஒநபி/ 
த.அ.போ.க./திலி/2018, நாள்‌. 22.06.2018-ன்படி பேருந்தின்‌ 
சேதாரத்‌ தொகையின்‌ 5 சதவீதமான ரூ.500/-ஐ சம்பளத்திலிருந்து 
பிடித்தம்‌ செய்து வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்து, 
மனுதாரரது சம்பளத்தில்‌ பிடித்தம்‌ செய்யப்பட்ட ரூ.500/-ஐ 
திரும்ப வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


[அரசாணை (ig) என்‌. 638, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு(ரிரித்‌ துறை, 27 ஆகஸ்ட்‌ 2024, ஆவணி 7] 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


11௦.11(2)/4/50/692/2024.--தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திலி) லிமிடெட்‌, திருநெல்வேலி 
என்ற நிர்வாகத்திற்கும்‌ நெல்லை மாவட்ட போக்குவரத்துத்‌ 
தொழிலாளர்‌ சங்கம்‌ (சி.ஐ.டி.பு) திருநெல்வேலி என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 
பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ 
ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 
XIV / 1947) 10 (1) 0 பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 0. ராஜாமணி, ஒட்டுநர்‌ (பணி 
எண்‌.7102) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ அலுவலக ஆணை 
எண்‌. டி12123/௪18/ஒநபி/த.நா.அ.போ.க/திலி/2016, நாள்‌. 
25.09.2018-ன்படி வருடாந்திர ஊதிய உயர்வை அதன்‌ 
திரண்ட பயனுடன்‌ மூன்று வருடத்திற்கு நிறுத்தி வைத்து 
வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்து உத்தரவிடவும்‌, 
தற்காலிக வேலை நீக்க நாட்களான 30 நாட்களை 
தகுதிவாய்ந்த விடுப்பாக வரைமுறைப்படுத்தியிருப்பதை கழக 
நிலையாணை விதிகளுக்குட்பட்டு பணி நாட்களாக வழங்கிட 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ திருநெல்வேலி லிட்‌, 

நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌ 


[அரசாணை (ig) எண்‌. 612, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு(ரிரித்‌ துறை, 22 ஆகஸ்ட்‌ 2024, ஆவணி 6, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


11௦.11(2)////50/8932024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌ திருநெல்வேலி லிட்‌. நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 


554 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழக தொழிலாளர்‌ முன்னேற்றச்‌ சங்கம்‌, 
நாகர்கோவில்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ XIV / 1947) 10 (1) (9 பிரிவிலும்‌, 10 (1) (0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 1.லெவி ஜஸ்டின்‌ ஜெபகுமார்‌, ஒட்டுநர்‌ 
(பணி எண்‌. 11262 என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ அலுவலக 
ணை எண்‌, 6618/லீகல்‌-3/ஒழுங்கு/த.நா.அ.போ.க/2016, 
நாள்‌.03.01.2017-ன்படி வழங்கப்பட்ட தண்டனையான ஊதிய 
உயர்வினை வருங்காலத்தில்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ மூன்று 
வருடத்திற்கு நிறுத்தி வைத்தும்‌, அன்னார்‌ தற்காலிக 
வேலை நீக்கத்திலிருந்த நாட்களை தகுதிவாய்ந்த விடுப்பாக 
ஒழுங்குபடுத்தியும்‌ ஆணையிடப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


மேலும்‌, 1947 
சட்டத்தின்‌ 10 (2A) 


[அரசாணை (ig) எண்‌. 616, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு(ிரித்‌ துறை, 22 ஆகஸ்ட்‌ 2024, அவரி 6, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


11௦.॥॥(2)///5ட/694/2024.--தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்து கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., நாகர்கோவில்‌ 
மண்டலம்‌, நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ தமிழ்நாடு 
அரசு போக்குவரத்துக்‌ கழக காமராஜ்‌ நாடார்‌ தொழிலாளர்‌ 
சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ XIV / 1947) 10 (1) (9 பிரிவிலும்‌, 10 (1) (0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


பணிமூப்பின்‌ அடிப்படையில்‌ பதவி உயர்வு பெற 
தகுதி பெறும்‌ நிலையில்‌ 5-வது பணி ஆய்வு (Level—5) 
முடித்துள்ள மனுதாரர்‌ திரு/.ராயப்பன்‌, சிறப்பு நிலை 
ஒட்டுநர்‌ (பணிஎண்‌. 2782 என்பவருக்கு கட்டுப்பாட்டு 
பிரிவு, சமயக்‌ குறிப்பாளர்‌ பிரிவு மற்றும்‌ இதர பிரிவுகளில்‌ 
பணித்‌ தேவையின்‌ அடிப்படையில்‌ மாற்றுப்பணி வழங்க 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 


நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


[அரசாணை (ig) எண்‌. 622, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு(ி]த்‌ துறை, 23 ஆகஸ்ட்‌ 2024, ஆவணி 7, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


11௦.11(2)/ப/4/5ட/695/2024.--தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்து கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., நாகர்கோவில்‌ 
மண்டலம்‌, நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ தமிழ்நாடு 
அரசு போக்குவரத்துக்‌ கழக காமராஜ்‌ நாடார்‌ தொழிலாளர்‌ 
சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ XIV / 1947) 10 (1) (௦0 பிரிவிலும்‌, 10 (1) (0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


மனுதாரர்‌ திரு.5.ரமேஷ்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌. 
1200070400 (9090)) என்பவருக்கு 2022-ம்‌ ஆண்டு பிப்ரவரி 
மாதம்‌ முதல்‌ இரண்டாவது ஆய்வு பலன்‌ வழங்க வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


மேலும்‌, 1947 
சட்டத்தின்‌ 10 (2A) 


[அரசாணை (ig) என்‌. 642, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு(ரி]த்‌ துறை, 27 ஆகஸ்ட்‌ 2024, ஆவணி 11, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-20255.] 


11௦.11(2)/4/5ட/696/2024.--தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்து கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., நாகர்கோவில்‌ 
மண்டலம்‌, நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ 
பொதுச்செயலாளர்‌ தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழக 
காமராஜ்‌ நாடார்‌ தொழிலாளர்‌ சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற 
தொபிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV / 1947) 10 () 
(9 பிரிவிலும்‌, 10 (1) (0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 

மனுதாரர்‌ திரு.5.4.முருகன்‌, முதுநிலை ஒட்டுநர்‌ (பணி எண்‌. 
1211420054 (10670)) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ அலுவலக 
ஆணை எண்‌.4014/ லீகல்‌-05/ ஒழுங்கு/ த.அ.போ.க/வி.கெ.பி/ 
2022, நாள்‌.14.03.2023-ன்படி ஊதிய உயர்வை வருங்காலத்தில்‌ 
பாதிக்காவண்ணம்‌ ஆறு மாதங்கள்‌ நிறுத்தி வைத்தும்‌ அன்னார்‌ 


Sep. 18, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


555 


தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த நாட்களை தகுதியுள்ள 
விடுப்பாக ஒழுங்குபடுத்தியும்‌ வழங்கப்பட்டுள்ள தண்டனையை 
ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 

(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


மேலும்‌, 
சட்டத்தின்‌ 10 


TVS Motor Company Limited, ஒசூர்‌ 
(முன்னாள்‌ TVS சுசுகி லிமிடெட்‌) 


[அரசாணை (ig) எண்‌. 626, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு(ரி]த்‌ துறை, 23 ஆகஸ்ட்‌ 2024, ஆவணி 7, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 

11௦.॥(2)/ட/50/897/2024.--திருவாளர்கள்‌ TVS 
மோட்டார்‌ கம்பெனி லிமிடெட்‌, grey முன்னாள்‌ TVS 
சுசுகி லிமிடெட்‌ என்ற நிருவாகத்திற்கும்‌, சேலம்‌ தருமபுரி, 
நாமக்கல்‌ மற்றும்‌ ஈரோடு மாவட்ட போக்குவரத்து மற்றும்‌ 
பொது தொழிலாளர்‌ சங்கம்‌, பதிவு எண்‌. 1061/02 SLM), 
சேலம்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 
எழுவினாவுடன்‌ ஒசூர்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV / 1947) 10 () 
(9 பிரிவிலும்‌, 10 (1) (0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு மேற்சொன்ன 
தகராறை, கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ ஒசூர்‌, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்விற்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 

திரு. எல்‌ இளங்கோவன்‌ என்பவரை வடமாநிலத்திற்கு 
பணியிடமாற்றம்‌ செய்யப்பட்டதை இரத்து செய்யுமாறு 
கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
ஒசூர்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்‌ மதுரை லிமிடெட்‌, 
விருதுநகர்‌ மண்டலம்‌ 

[அரசாணை (ig) எண்‌. 636, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 

மேம்பாட்டு(ரிரித்‌ துறை, 27 ஆகஸ்ட்‌ 2024, ஆவணி 11, 

குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2055.] 


14௦.11(2)/00/50/898/2024.-- தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 


கழகம்‌, மதுரை லிமிடெட்‌, விருதுநகர்‌ மண்டலம்‌ என்ற 
நிர்வாகத்திற்கும்‌ SVS-AAP மாநில அரசுப்‌ போக்குவரத்து 
கழக தொழிலாளர்கள்‌ சங்கம்‌, சென்னை என்ற 
தொபிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 


என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ மதுரை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV / 1947) 10 (0 (9) பிரிவிலும்‌, 
10 (1) (9) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, மதுரை நீதிமன்றத்‌ தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


திரு.5.கந்தசாமி (பணி எண்‌ DR30581) என்ற ஒட்டுநருக்கு 
நிர்வாகம்‌ ஆய்வுப்பயன்‌ 6 ஆண்டுகள்‌ காரணமில்லாமல்‌ தள்ளி 
வழங்கப்பட்டதை ரத்து செய்து 01.10.2013 முதல்‌, முதல்‌ ஆய்வு 
பயன்‌ வழங்கியும்‌, அதைத்‌ தொடர்ந்து இதர ஆய்வு பயன்கள்‌ 
வழங்கவும்‌ வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானதா? ஆம்‌ எனில்‌ உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10 (2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, மதுரை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 

தமிழ்நாடு மின்‌ உற்பத்தி மற்றும்‌ பகிர்மான கழகம்‌, 
திருநெல்வெலி. 
[அரசாணை (ig) எண்‌. 640, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு(ரி)த்‌ துறை, 27 ஆகஸ்ட்‌ 2024, ஆவணி 11, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-20255.] 


11௦.11(2)///5ட/899/2024.--நிர்வாகம்‌, 1. மேற்பார்வை 
பொறியாளர்‌, திருநெல்வேலி மின்‌ பகிர்மான வட்டம்‌, 
திருநெல்வேலி 2. செயற்பொறியாளர்‌, விநியோகம்‌/ 


சங்கரன்கோவில்‌, தமிழ்நாடு மின்‌ உற்பத்தி மற்றும்‌ பகிர்மான 
கழகம்‌, சங்கரன்கோவில்‌ உபமின்‌ நிலையம்‌, சங்கரன்கோவில்‌, 
மின்பாதை ஆய்வாளர்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ நிர்வாகம்‌, 
1. மேற்பார்வை பொறியாளர்‌, திருநெல்வேலி மின்‌ பகிர்மான 
வட்டம்‌, திருநெல்வேலி 2. செயற்பொறியாளர்‌, 
விநியோகம்‌/சங்கரன்காவில்‌, தமிழ்நாடு மின்‌ உற்பத்தி 
மற்றும்‌ பகிர்மான கழகம்‌, சங்கரன்கோவில்‌ உபமின்‌ நிலையம்‌, 
சங்கரன்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கு எதிராக மண்டலச்‌ 
செயலாளர்‌, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயீஸ்‌ 
பெடரேசன்‌, சென்னை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ XIV / 1947) 10 (1) (9 பிரிவிலும்‌, 10 (1) (0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 
எழுவினா 


தமிழ்நாடு மின்‌ உற்பத்தி மற்றும்‌ பகிர்மான கழகத்தில்‌ 
சங்கரன்கோவில்‌ கோட்டம்‌ துணைமின்‌ நிலையத்தில்‌ 2ம்நிலை 
இளநிலை பொறியாளர்‌ திரு..3.தயாள்ஜோசப்‌, என்பவருக்கு 
நிர்வாகத்தால்‌ வழங்கப்பட்டுள்ள கு.ஆ.எண்‌.029652/834/நிஅ/ 
நிபி4/உ1/ கோ.ஒ.ந./2019 நாள்‌. 31.12.2019ல்‌, வழங்கப்பட்ட 
உத்தரவின்படியான அடுத்து வரும்‌ ஆண்டு ஊதிய உயர்வினை 
3 ஆண்டுகளுக்கு பின்‌ விளைவுகள்‌ தொடரும்‌ வண்ணம்‌ 
(விடுப்பு காலம்‌ உட்பட) நிறுத்தி வைத்தல்‌ என வழங்கிய 
தண்டனையை ரத்து செய்யக்‌ கோரியுள்ள தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ பாதிக்கப்பட்ட 
நபருக்கு கிடைக்கக்‌ கூடிய நிவாரணம்‌ என்ன? 

மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 

கொ.வீர ராகவ ராவ்‌, 
அரசு செயலாளர்‌. 


556 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


LAW DEPARTMENT 


Nomination of member to the Syndicate of the 
Tamil Nadu Dr. Ambedkar Law _ University 
Chennai for certain period under the Tamil Nadu 
Dr. Ambedkar Law University, Act. 


[G.O. Ms. No. 754, Law (LS), 20th August 2024, Avani 4, 
Kurothi, Thiruvalluvar Aandu -2055_] 


No.1I(2)/LAW/900/2024.—Under item (a) of ‘Class 
ll-Other Members' of sub-Section (2) of Section 22 of 
the Tamil Nadu Dr. Ambedkar Law University Act, 1996 
(Tamil Nadu Act 43 of 1997), the Governor of Tamil 
Nadu, in consultation with the Chief Justice of the High 
Court, Madras hereby nominates Hon'ble Thiru Justice 
V. Bharathidasan, Former Judge, High Court, Madras 
as a member to the Syndicate of the Tamil Nadu 
Dr. Ambedkar Law University, Chennai, for a period of 
three years from the date of this order. 


S. GEORGE ALEXANDER, 
Secretary to Government. 


TOURISM, CULTURE AND RELIGIOUS 
ENDOWMENTS DEPARTMENT 


Archaeology - Announcement - 2024-2025 - Sculpture 
Well at Punjai Uthukkuli Village, Uthukkuli Taluk, 
Tiruppur District under the Tamil Nadu Ancient and 
Historical Monuments and Archaeological Sites and 
Remains Act. 


[G.O. Ms. No. 292, Tourism, Culture and Religious 
Endowments (MA-2), 27th August 2024, 94 aussofl 11, 


குரோதி, திருவள்ளுவார அண்டு-2022] 


No. 11(2)/TCRE/901/2024.—WHEREAS, the 
Government of Tamil Nadu are of opinion that the ancient 
monuments specified in the Schedule below requires 
protection under the Tamil Nadu Ancient and Historical 
Monuments and Archaeological Sites and Remains Act, 
1966 (Tamil Nadu Act 25 of 1966); 


NOW, THEREFORE, in exercise of powers conferred 
by sub-section (1) of Section 3 of the said Act, the 
Governor of Tamil Nadu hereby gives two months notice 
of the intention to declare the said ancient monuments 
to be protected monuments; 


Notice is hereby given that the proposal will be 
taken into consideration on or after the expiry of two 
months from the date of publication of this Notification 
in the Tamil Nadu Government Gazette and that any 
objection or suggestion, which may be received with 
respect to thereof, from any person interested in the said 
ancient monuments before the expiry of the said period 
of two months will be considered by the Government 
of Tamil Nadu. Objections or Suggestions if any, should 
be addressed to the Principal Secretary to Government, 
Tourism, Culture and Religious Endowments Department, 
Fort St. George, Secretariat, Chennai - 600 009. 


THE SCHEDULE 


Name of the Sculpture Well 
Monument 


Location This monument (Sculpture 
Well) is located on the way to 
kathithamalai Murugan Temple 
at Punjai Uthukkuli Village and 
locally it is known as Nandavana 
Kinaru. Which is 58.0 Kms 
from Coimbatore Airport, 16.0 
Kms from Tiruppur Railway 
Station, 3.0 Kms from Uthukkuli 
Railway Station, and 1.0 Kms 
from Uthukkuli Bus Stop. 


Revenue Survey | 116 
Number in which 
monument exist 


| 9. | Total Extent | 0.59.0 Ares 


10. | Area required 
for Protection 
(a) Revenue 116 
Survey 
Number 
(b) Extent Length 25m x Width 20m = 
500 Sq.m 
(c) Ownership | Government Purambokku - 


Road 
11. | Area required 
for approach 
road 
(a) Revemie 
(c) Ownership 
12. Respective Boundaries 
Survey 


Side Ownership 
Number 


Government Purambokku - Road 


Revenue 


Government Purambokku - Road 
Government Purambokku - Road 


Government Purambokku - Road 


அறிவிக்கை 


[அரசானை ௫ிலை] எச்‌. 292, சுற்றுலா, பண்பாடு மற்றும்‌ 
அறநிலையங்கள்‌ (அுதொ-.9த்‌ துறை, 27 ஆகஸ்ட்‌ 2024, 
ஆவி 11, குரோதி, திருவள்ளுவர்‌ அண்டு-2055.] 

பின்வரும்‌ விவர அட்டவணையில்‌ குறிப்பிட்டுள்ள 
வரலாற்றுச்‌ சின்னதினை 1966-ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு 
பழங்கால வரலாற்றுச்‌ சின்னங்கள்‌ தொல்லியல்‌ சிறப்பிடங்கள்‌ 


Sep. 18, 2024) TAMIL NADU GOVERNMENT கபாட... 18, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 557 


மற்றும்‌ எஞ்சிய சின்னங்கள்‌ சட்டத்தின்‌ (தமிழ்நாடு சட்டம்‌ 
25/1966) கீழ்‌ பாதுகாத்தல்‌ அவசியமென அரசு கருதுகிறது. 


ஆகவே, தற்போது மேற்கூறிய சட்டத்தின்‌ 3-ஆம்‌ 
பிரிவைச்‌ சேர்ந்த (1 ஆம்‌ உட்பிரிவில்‌ வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களின்படி, தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ மேற்கூறிய 
பழங்கால சின்னங்களை பாதுகாக்கப்பட்ட நினைவுச்‌ சின்னமாக 


அறிவிக்க தாம்‌ கருதுவதாக குறிப்பிட்டு, இதற்கு இரண்டு மாத 
கால அவகாசம்‌ அளிக்கிறார்‌. 


இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில்‌ வெளியிடப்படும்‌ 
நாள்‌ முதல்‌ அல்லது அதன்‌ பிறகு 2 மாத காலம்‌ 
முடிவடைந்த பின்னர்‌ மேற்கூறிய கருத்துரு பரிசீலனைக்கு 
எடுத்துக்‌ கொள்ளப்படும்‌ என்று இதன்‌ மூலம்‌ அறிவிக்கை 
வழங்கப்படுகிறது. மேற்கூறிய நினைவுச்‌ சின்னத்தில்‌ 
பற்றுள்ள எவரிடமிருந்தும்‌ 2 மாத காலம்‌ முடிவடைவதற்கு 
முன்னர்‌ வரப்பெறும்‌ மறுப்புரைகள்‌ அல்லது ஆலோசனைகள்‌ 
எதனையும்‌ தமிழ்நாடு அரசு கருதிப்பார்க்கும்‌. மறுப்புரைகள்‌ 
அல்லது ஆலோசனைகள்‌ எவையேனும்‌ இருப்பின்‌ அவற்றை 
அரசு முதன்மைச்‌ செயலாளர்‌. சுற்றுலா, பண்பாடு மற்றும்‌ 
அறநிலையங்கள்‌ துறை, புனித செயின்ட்‌ ஜார்ஜ்‌ கோட்டை, 
தலைமைச்‌ செயலகம்‌, சென்னை-600 009 என்ற முகவரிக்கு 
அனுப்ப வேண்டும்‌. 


விவர அட்டவணை 


ட EO 
உ 


fede அவ ள்‌! 


நினைவுச்சின்னத்தின்‌ | நந்தவனக்கிணறு 
பெயர்‌. 


7... | அமைவிடம்‌ இந்த நினைவுக்‌ சின்னம்‌ 
கேரை விமான 
நிலையத்திலிருந்து 58.0 
கி.மீ, திருப்பூர்‌ ரயில்‌ 
நிலையத்திலிருந்து 


இந்ந நினைவுச்சின்னம்‌ 
அமைந்துள்ள வருவாய்‌ 
ன எட.” அளவை எண்‌ 


பாதுகாக்க 

தேவைபடுகின்ற பரப்பு 

(9) வருவாய்‌ நில 
அளவை எண்‌ 


(ஆ) பரப்பு 


(இஉரிமத்துவம்‌ 


தேவைப்படுகிற பரப்பில்‌ 

அணுகும்‌ சாலைகள்‌ 

(அ) வருவாய்‌ நில 
அளவை எண்‌ 

(ஆ பரப்பு 

இ) உரிமத்துவம்‌ 


16 கி.மீ, ஊத்துக்குளி 
ரயில்‌ நிலையத்திலிருந்து 3.0 
கி.மீ, ஊத்துக்குளி பேருந்து 


நிலையத்திலிருந்து 1.0 
கி.மீ, தொலைவில்‌ புஞ்சை 


ஊத்துக்குளி கிராமத்தில்‌ 
கதித்த மலை முருகன்‌ 
கோயிலுக்கு செல்லும்‌ 
வழியில்‌ அமைந்துள்ளது. 
இது உள்ளூர்‌ மக்களால்‌ 
நந்தவனக்கிணறு என்று 


அழைக்கப்படுகிறது. 
116 


நீளம்‌ 25மீ x அகலம்‌ 20 
மீ-500 ச.மீ 
அரசு புறம்போக்கு - சாலை 


சந்தர மோகன்‌. B, 


அரசு முதன்மைச்‌ செயலாளா்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


